அனான்சி ஒரு முட்டாளானான் 


ஆங்கிலத்தில் : வெர்னா ஆர்தேமா 
படங்கள் : ப்ரைனா வால்ட்மேனின் 
தமிழில்: குமரேசன் முருகானந்தம் 


அனான் சி ஒரு முட்டாளானான் 

ஒரு ஆஷான்டி கதை 


ஆங்கிலத்தில் : வெர்னா ஆர்தேமா 
படங்கள் : ப்ரைனா வால்ட்மேனின் 
தமிழில் : குமரேசன் முருகானந்தம் 


மேற்கு ஆப்பிரிக்காவில் , முன்பு ஒரு காலத்தில் அனான்சி 
என்றொருவன் வாழ்ந்து வந்தான் . அவன் பேராசையும் 
சோம்பேறித்தனமும் உள்ளவன் . எப்போதும் ஏதாவது 
தந்திரம் செய்துவந்தான் . ஒரு நாள் காலை அவன் 
அவனுடைய மனைவி அசோவிடம் மீன்பிடி தொழில் 
செய்யப்போவதாக கூறினான் . 


அதற்கு அசோ , " ஒரு காதில் தான் விழுந்தது , இன்னொரு 
காதும் இருக்கிறது ." என்றாள் கிண்டலாக . 


அனன்சி ஹ ... ஹ ... ஹ . .. என்று சிரித்தான் . "நான் 
எனக்குத் துணையாக ஒரு முட்டாளை கண்டுபிடிக்கப் 
போகிறேன் . அவன் எனக்காக எல்லா வேலைகளையும் 
செய்வான் , நான் எல்லா மீன்களையும் 
எடுத்துக்கொள்வேன் ." 


அதற்கு அசோ , " ஹ ! அப்படி ஒரு முட்டாளை எங்கே 
பிடிப்பாய் ? " 


அவள் தண்ணீர் குடத்தை எடுத்து தனது தலைமேல் 
வைத்தபடி ஆற்றை நோக்கி புறப்பட்டாள் . 


ஆற்றங்கரையில் அசோ, போன்சுவின் மனைவி 
லாலுயஹவை சந்தித்தாள் . 
சௌக்கியமா ? லாலுயஹ கேட்டாள் . 
"நான் நல்லாத்தான் இருக்கேன் . என்னோட 
வீட்டுக்காரர் தான் ஏதோ மீன்பிடி தொழில் 
ஆரம்பிக்கப்போராறாம் , அதுல அவருக்கு உதவ ஒரு 
முட்டாளைத் தேடிக்கிட்டு இருக்காறாம் - எல்லா 
வேலையும் அந்த முட்டாள் செய்வானாம் , இவரு மீன் 
எல்லாத்தையும் எடுத்துக்குவாறாம் . 


லாலுயஹ வீட்டுக்குச் சென்று , அசோ சொன்னதை 
கணவன் போன்சுவிடம் சொன்னாள் . 


போன்சு சிறிது நேரம் யோசித்து , பின்னர் “ நான் 
அனான்சியுடன் மீன்பிடிக்க செல்வேன் . அவனை 
அவனுடைய தந்திரத்தாலேயே தோற்கடிப்பேன்! " 
என்றான் ... 


போன்சு , அனான்சியின் வீட்டிற்கு சென்றான் .”நான் 
உன்னுடன் மீன்பிடிக்க வருகிறேன் , 
ஒருவரைக்காட்டிலும் இருவர் நிறைய மீன்களை 
பிடிக்கலாம் ! " என்றான் . 


அனான்சி , போன்சு உதவ முன் வருவதைக்கண்டு 
ஆச்சர்யப்பட்டான் . சிறிது சங்கட்டமாகவும் உணர்ந்தான் . 
போன்சுவை அவ்வளவு எளிதில் ஏமாற்ற முடியாது . 
இருந்தாலும் , " சரி , முதலில் நாம் மீன்பிடி பொறியை 
உண்டாக்க வேண்டும் . " என்றான் . 


அனான்சியும் , போன்சும் பொறி செய்வதற்கான 
பொருளைத் தேடி புறப்பட்டனர் . அவர்கள் ரஃபியா பனை 
மரங்களைக் கண்டனர் . " அனான்சி , அந்த கத்தியை 
என்னிடத்தில் கொடு . நான் அந்த கிளைகளை வெட்டுவேன் . 
உன்னுடைய பங்கு எனக்கு பதிலாக களைப்படைவதாகும் . " 
என்றான் போன்சு . 


" நிறுத்து , " என்று கத்தினான் அனான்சி . "நான் எதற்கு 
உனக்காக களைப்படைய வேண்டும் ? " 


" வேலை நடக்கிறது என்றால் , யாராவது ஒருவர் 
களைப்படையத்தானே வேண்டும் ," என்றான் போன்சு . " நான் 
கிளைகளை வெட்டுவதானால் , குறைந்தபட்சம் நீ செய்ய 
வேண்டியது சோர்வையாவது எற்றுக்கொள்வதுதான் ." 


" களைப்பு மிக மோசமானது ! வெட்டுவதை நானே 
செய்துகொள்கிறேன் , நீ எனக்காக சோர்வடைந்துகொள் ! " 
என்றான் அனான்சி . 


எனவே , அனான்சி ரஃபியா பனைமரத்தின் மீதேறி 
மட்டைகளை வெட்டத்துவாங்கினான் . போன்சு , பக்கத்தில் 
உட்கார்ந்துகொண்டு ஆ .. ஊ .... என்று 
உறுமிக்கொண்டிருந்தான் . 


விரைவிலேயே பெருமளவு மரம் வெட்டப்பட்டு குவிந்திருந்தது . 


“ இப்போது நீ உட்கார்ந்துகொள், அனான்சி . நான் அந்த பொறியை 
முடைகிறேன் . என்ன , எனது விரல்கள் கொஞ்சம் ரணமாகும் , 
முதுகில் கொஞ்சம் வலி வரும் , ஆனால் நான் அந்த வேலையைச் 
செய்வேன் , நீ எனக்காக துன்புறுவாயானால் , ” என்றான் போன்சு 


“ நிறுத்து ”, நீ நல்லாதான் இருக்கே , நீயே அந்த துன்பத்தை 
எடுத்துக்கொள் . நானே அந்த மீன் பொறியை செய்துவிடுவேன் . ” 
என்றான் அனான்சி . 


அனான்சி வேலைசெய்து கொண்டிருக்கும்போது , போன்சு 
துன்பமுற்றான் . அவன் தனது புருவத்தை தேய்த்துக்கொண்டும் , 
முதுகைத் தடவிக்கொண்டும் , ஊ ... ஊ ... ஊ . .. என்று 
முனங்கிக்கொண்டிருந்தான் . 


போன்சுவின் சமாளிப்பு அப்படி ஒரு திசைதிருப்பலாக இருந்தது , 
அனான்சி தனது அசௌகரியத்தை மறந்தேவிட்டான் . பின்னூவது , 
கட்டுவது , மறுபடியும் பின்னூவது , கட்டுவது என்று பொறியை 
அவனே செய்து முடித்துவிட்டான் . 


அந்த மீன்பொறியை தலையில் தூக்கி வைத்து சமாக 
இருக்கச்செய்தவாறு “ என்ன ஒரு அருமையான மீன்பொறி !” என்று 
வியந்தான் போன்சு. “ ஆற்றுக்கு போகும் வழியில் யாராவது 
பார்த்தால் , அவர்கள் இது நான் செய்தது என்றே நினைப்பார்கள் ,” 
என்றான் . 


“ நில் , என்று கத்தினான் அனான்சி . என்னுடைய வேலைக்கு நீ 
எப்படி பெயர் வாங்குவது ? என்றபடி அந்த பொறியை போன்சுவின் 
தலையிலிருந்து இழுத்து தனது தலையில் வைத்துக்கொண்டான் ,” 
அனான்சி . 


இருவரும் ஆற்றை அடைந்தபோது , போன்சு 
சொன்னான் , 
“ அனான்சி , ஆற்றில் முதலைகள் இருக்கின்றன . நான் 
இந்த பொறியை பொருத்துகிறேன் . என்னுடைய கால் 
கடிபட்டு துண்டாகிவிட்டால் , எனக்காக நீ இறக்க 
வேண்டும் . " 


“ நிறுத்து , கத்தினான் அனான்சி . “ நீ என்ன என்னை 
முட்டாள் என்று நினைக்கிறாயா ? பொறியை நானே 
பொருத்துகிறேன் . முதலை என்னை 
பிடித்துக்கொண்டால் , எனக்காக நீ இறக்கலாம் ! ” 


அனான்சி , அந்த பொறியை கரையோரம் நாணல் புல் 
இருக்கும் ஆற்றுநீர் பகுதிக்குக் கொண்டு சென்றான் . 
அவன் அதை ஆற்றின் தரையிலிருக்கும் புல்லின் 
தண்டோடு கட்டிக்கொண்டு இருக்கும்போது , 
அவனுடய அலசும் கை ஆற்று நண்டின் மேல் 
பட்டுவிட்டது . கரக்க் ! ஒரு பெரிய கொடுக்கு அவனது 
சுண்டுவிரலை கிடுக்குபிடி போட்டுவிட்டது . 
" ஆஆஆஆஆ ” என்று அலறிக்கொண்டே நீரிலிருந்து 
வெளியே வந்தான் . தூண்டிலில் தொங்கும் 
மீனைப்போல அவனது சுண்டுவிரலில் 
தொங்கிக்கொண்டிருந்தது அந்த நண்டு . 


T 


போன்சு, அந்த நண்டின் கொடுக்கை விரித்து 
அனான்சியின் விரலை விடுவித்தான் . “ இது தான் 
இதுவரை நான் பார்த்ததிலேயே மிகப்பெரிய ஆற்று 
நண்டு . இது உனக்கும் அசோவுக்கும் ஒருவேளை 
உணவாகும் . 


தனது இரத்தம் வழியும் விரலை இலை வைத்து 
கட்டியபடி, இதை நீயே எடுத்துக்கொள் . நான் 
காலையில் இந்த பொறியினுள் என்ன இருக்கிறதோ 
அதை எடுத்துக்கொள்கிறேன் , ” என்றான் அனான்சி . 


லாலுயஹ போன்சு கொண்டுவந்த அந்த ஆற்று 
நண்டை பார்த்ததும் கைதட்டி மழிச்சியுற்ற கையோடு 
( நீரை கொதிக்க வைக்க ) உலை வைத்தாள் . 


அனான்சி வீட்டுக்கு வந்து சேர்ந்த போது , “ சரி , அது 
எப்படி இருந்தது ? ” என்று கேட்டாள் அசோ . 


" எது எப்படி இருந்தது ? ” என்று கேட்டான் அனான்சி . 
அவன் அவளுக்கு எதுவும் சொல்ல ஆர்வமில்லாமல் 
இருந்தான் . 


“ அதுதான் , அந்த மீன்பிடிக்கும் தொழில், ” என்றாள் 
அசோ . 


அந்த பொறி ஆற்று நீரில் பொறுத்தப்பட்டுள்ளது . 
காலயில் அதில் இருப்பதெல்லாம் நமக்குத்தான் , ” 
என்றான் அனான்சி . 


மறுநாள் காலை ,விடிந்ததும் , அனான்சியும் போன்சும் 
தங்களது மீன்பிடிப் பொறியைப் பார்க்க 
சென்றார்கள் . அவர்கள் ஆற்றின் கரையை 
அடைந்தபோது , சுற்றி இருக்கும் நாணல் புற்கள் 
கலைந்திருந்ததைக் கண்டனர் . 


அவர்கள் திடுதிடுவென்று கரையிலிருந்து ஆற்றினுள் 
ஓடினார்கள். பொறியின் வாய்பக்கத்தை மூடி அதை 
நீரிலிருந்து வெளியே இழுத்துவந்தார்கள் . அதனுள் 
ஏதோ பெரியதாகவும் , கணமாகவும் , 
கருப்பாகவும் , சுற்றிசுற்றியும் இருந்தது ! அவர்கள் 
அதை வேகமாக தரையில் போட்டுவிட்டு பின்னே 
சென்று நின்று கொண்டார்கள் . 


சரசர ! பொறியின் மூடி திடீரென்று திறந்தது . 
வளைந்து வழுக்கிக்கொண்டு வெளியே வந்தது ஒரு 
மலைப்பாம்பு . அதனுடைய உடம்பு முழுவதும் 
ஆங்காங்கே உப்பிக்கிடந்தது . 


" அங்கே பார் அந்த பாம்பு உன்னுடைய மீன்களை 
விழுங்கிவிட்டது ! எண்ணிப்பார் !” என்றான் போன்சு . 


அனான்சி எண்ணினான் . ஒன்று , இரண்டு , மூன்று , 
நான்கு . .. அதே நேரம் அந்த மலைப்பாம்பு தனது 
முழு உடலையும் இழுத்துக்கொண்டு சலக்புலக் 
என்று ஆற்றினுள் சென்றுவிட்டது . 


“ போன்சு , இது என்னுடைய முறை என்று 
கணக்கிடக்கூடாது . அடுத்து பொறியினுள் வருவதை 
நான் எடுத்துக்கொள்வேன் . மேலும் , நாம் இங்கேயே 
இருந்து கவனிக்கப்போகிறோம் . ” என்றான் 
அனான்சி . 


இருவரும் சேர்ந்து அந்த பொறியை மீண்டும் 
ஆற்றினுள் பொறுத்தினார்கள் . 


நேரம் போய்க்கொண்டே இருந்தது . ஒரு 
வழியாக கடைசியில் மீன்கள் கூட்டம் நீரில் 
துள்ளிக் குதிப்பதைக் கண்டார்கள் . திடீரென்று 
சரசரவென்று சப்தம் . ஆறு முழுவதும் மீன்கள் 
நீரில் குதித்தபடி நீரோட்டத்திற்கு எதிர் 
திசையில் சென்றன . 
அனான்சியும் குதித்தபடி , “உள்ளே போங்க , 
பொறிக்குள்ளே போங்க !” என்று கூவினான் . 
“ அவைகளை ஒரு முதலை விரட்டிக்கொண்டு 
வருகிறது , ” என்று அலறினான் போன்சு . 


உஷ்ஷ்! உள்ளிருந்த மீன்களை சிதறியடித்தபடி , மீன்பிடி 
பொறி நீருக்கு மேலே எழும்பி , ஒரு முதலையின் தலை 
வெளிப்பட்டது . 


அந்த முதலை தன்னை அச்சுறுத்தும் அந்த தொப்பியை 
அகற்ற இப்படியும் அப்படியுமாக அடித்தபடி நீருக்கு 
வெளியே வந்தது . 
அனான்சி ஒரு மரத்தின் மீதும் , போன்சு வேறு ஒரு 
மரத்தின் மீதும் ஏறிக்கொண்டார்கள் . மரத்தின் மீதிருந்து 
அவர்கள் தங்களுடைய பொறியை முதலை நிலத்தில் 
அடித்து நொறுக்குவதைப் பார்த்துக்கொண்டிருந்தார்கள் . 
படாக்படாக் ! ஒரு வழியாக அந்த பொறி விழுந்துவிட்டது . 
முதலை மறுபடியும் மிகவும் மெதுவாக ஆடி ஆடி 
மீன்களைப்பிடிக்க ஆற்றினுள் சென்றுவிட்டது . 


அனான்சியும் , போன்சும் மரத்திலிருந்து இறங்கி அந்த 
மீன்பிடி பொறியை ஆராய்ந்தனர் . 


“ நண்பா, வருந்துகிறேன் . பொறியின் கதை 
முடிந்துவிட்டது . இருந்தாலும் பார்ப்பதற்கு ஒன்றும் 
மோசமாக இல்லை . நான் இதை சந்தைக்கு கொண்டுபோய் 
விற்றுவிடுகிறேன் . ” என்றான் போன்சு . 


" நிறுத்து , இந்த மீன் வியாபாரத்திலிருந்து எனக்கு ஒரு மீன் 
கூட கிடைக்கவில்லை , ஆற்று நண்டு கூட இல்லை . நீ 
என்னடாவென்றால் அதை என்னிடத்திலிருந்து கொண்டு 
போக ஆசைப் பாடுகிறாய்! நானே கொண்டுபோய் 
விற்றுக்கொள்கிறேன் , ” என்றான் அனான்சி . 


அனான்சி அந்த பொறியை சந்தைக்கு 
எடுத்துச்சென்றான் . அதற்கு பக்கத்திலேயே 
உட்கார்ந்தபடி . “ மீன்பிடி பொறி விற்பனைக்கு , 
மீன்பிடி பொறி விற்பனைக்கு என்று கூவினான் . 


மிக மோசமாக உடைந்து போயிருக்கும் அந்த 
பொறியைப் பார்த்த மக்கள் கிராம தலைவரிடம் 
சென்று புகார் அளித்தார்கள் . 


அந்த கிராம தலைவர் , அனான்சியிடம் வந்து , “ நீ 
என்ன என்னுடைய கிராமத்து மக்கள் , ஒன்றுக்கும் 
உதவாத இந்த மீன்பிடி பொறியை வாங்குமளவுக்கு 
அவ்வளவு முட்டாள்கள் என்று 
நினைத்துவிட்டாயோ ? 
நீ எங்களை அவமதிக்கிறாய் ! ” என்றார் . 


பிறகு , அவர் அந்த மீன்பிடி பொறியை அனான்சி 
தலையில் வைத்து , ” எதுக்கும் உதவாத மீன்பிடி 
பொறி விற்பனைக்கு , எதுக்கும் உதவாத மீன்பிடி 
பொறி விற்பனைக்கு என்று கூவியபடி சந்தை 
முழுவதும் நடக்க வைத்தார் . 


அனான்சியின் கண்களில் அவமானத்தால் 
எவ்வித சுரத்தையும் இல்லாமல் போயிற்று . 
குழந்தைகள் சப்தமிட்டபடி பின்னாலேயே 
வந்தனர்! 


எல்லாம் முடிந்தபின்னர் போன்சு , அவனிடம் 
வந்து – “ அனான்சி , உன்னுடன் மீன் பிடிக்க, நீ 
ஒரு முட்டாளைத் தேடிக்கொண்டிருந்தாய். நீ 
வெகு தூரம் தேடவேண்டியதில்லை . நீ தான் 
அந்த முட்டாள் . ” என்றான் . 


“ ஆனால் , போன்சு நீ எப்படியாப்பட்ட கூட்டாளி ? 
அவர்கள் என்னை கேலி செய்துகொண்டிருந்த 
போது , நீ அவமானத்தையாவது வாங்கிக் 
கொண்டிருந்திருக்கலாம் ! ” என்றான் அனான்சி . 


மறுநாள் காலை , அசோவும் , லாலுயஹவும் 
ஆற்றங்கரையில் சந்தித்துக்கொண்டனர் . 
அவர்கள் அங்கு நசுங்கிக்கிடந்த நாணல் 
புற்களையும் சரிந்துபோன கரையையும் 
கண்டனர் . அது அவர்களின் 
கணவான்மார்களின் மீன்பிடி தொழிலின் 
மிச்சம் . லாலுயஹ, அசோவிடம் , போன்சு 
எப்படி அனான்சியே எல்லா வேலைகளையும் 
செய்ய வைத்து ஏமாற்றினான் என்று 
கூறினாள் . அசோ , அப்படி சிரித்தாள் அவள் 
தலையின் மீதிருந்த குடம் நழுவியது . 


விழவிருந்த குடத்தை பிடித்துவிட்டு , " யார் 
அடுத்தவருக்கு தீங்கு நினைக்கிறார்களோ 
அவர்களே அதற்கு பலியாவார்கள் என்ற 
பொன்மோழி எவ்வளவு உண்மையானது 
பார்த்தாயா! " என்றாள் அசோ . 


முற்றும் 


